GOVERNMENT OF TAMIL NADU 

2011 


[Regd . No . TN /CCN / 467 /2009 - 11 . 
[R . Dis . No . 197 / 2009 . 
[Price : Rs. 2 . 40 Paise . 


TAMID 


K 


1 . 568 


VENT. 


RN 


FL 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


. 


NADU 


i ASLAN 


RUTHAL 


^ { p N 


TIUMPHS 


* 


PUBLISHED BY AUTHORITY 


No. 321 


CHENNAI, WEDNESDAY , AUGUST 24 , 2011 

Aavani 7 , Thiruvalluvar Aandu - 2042 


Part VI— Section 3 (b ) 
Notifications issued by Quasi-Government bodies and Public Sector Undertakings. 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


CONTENTS 


Pages . 


TAMIL NADU TRANSMISSION CORPORATION 
General Construction Circle , Salem - Proposal for Erection of EHT 

Lines to meet out the Additional Demand for the year 2011 - 2012 and 
subsequent year 

.. 


58 -61 


DTP - VI- 3(b ) ( 32 ) — 1 


[ 57 ] 


58 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VI— Sec. 3(b ) 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS, ETC . 


TAMIL NADU TRANSMISSION CORPORATION 


GENERAL CONSTRUCTION CIRCLE/SALEM 
Proposal for Erection of EHT Lines to meet out the Additional Demand for the year 2011 – 2012 and 

Subsequent year . 


(Lr.No . SE /GCC /SLM /AEC / F . Press/ D . 366 / 2011.) 


SI. 


(1) 


(2 ) 


(3 ) 


( 5 ) 


4 . 


No. VI- 3 (b )/ 22 /2011 . 

It is hereby notified that the following transmission lines are proposed to be constructed during the year 2011 - 2012 
and subsequent year for which sanction has been accorded by the TANGEDCO & TANTRANSCO for augmenting the power 
supply . 
Details of EHT Authority Estimate 

Salient 

Benefits 
No. lines 

Cost in 

features 
Lakhs 
(4 ) 

(6 ) 
1 . Erection of 110 KV SC lline on BP . 386 

197.618 Erection of 110 KV SC to improve the 
DC towers from Vellichandai Dt.31 - 8 - 10 

line on DC towers for transmission network 
110 /33- 11 KV SS to Dharmapuri 

a route length of and enhance the 
12MW Co -op Sugar Mills . 

5 KMs. 

system stability . 
2 . Erection of 110 KV SC line on (Per ) CMD 276 .668 Erection of 110 KV SC 

- do 
DC tower with panther conductor TANGEDCO 

line on DC towers for 
from Ramayanahalli 110 KV SS to Proceeding 43 

a route length of 
Subramaniya Siva Sugar Mills Dt.02 - 12 - 10 

7 KMs. 
Co -generation Plant. 
3 . Erection of 110 KV SC line on DC BP . 394 

375 .478 Erection of 110 KV SC 

-do 
towers from valavanthi 110KV SS Dt.03 -09 - 10 

line on DC towers for 
to Salem Co -op Sugar Mills , 

a route length of 
Co -generation Plant at Mohanur. 

9 .5 KMs. 
Erection of 110 KV SC line on DC (Per) CMD 197 .618 Erection of 110 KV SC 

- do 
towers from Thiruvalam 230 / 110 TANGEDCO 

line on DC towers for 
KV SS to Vellore 15 MW Co -op Proceeding 56 

a route length of 
Sugar Mills . 

Dt.14- 12- 10 

5 KMs. 
Erection of 230 KV DC line on DC BP . ( FB ) 433. 12 Erection of 230 KV DC 

- do 
towers with Zebra conductor No . 145 

line on DC towers for 
making LILO of 230 KV K . R . Dt.29 - 10 - 10 

a route length of 
Thoppur Deviakurichi at the 

8 KMs. 
proposed Singapuram 230 /110 
KV SS . 
Erction of 110 KV DC line on DC BP . (FB ) 14 .756 

Erection of 110 KV DC 

- do 
towers with panther making LILO No . 145 

line on DC towers for 
of 110 KV Salem -Deviakurichi Dt. 29 - 10 - 10 

a route length of 
feeder I to Proposed Singapuram 

0 . 4 KMs. 
230 /110 KV SS . 
Erection of 110 KV DC line on DC BP . (FB ) 14 .756 

Erection of 110 KV DC 

-do 
towers with Panther making LILO No . 145 

line on DC towers for 
of 110 KV Salem -Deviakurichi Dt. 29 - 10 - 10 

a route length of 
feeder Il to Proposed Singapuram 

0 .40 KMs. 
230 /110 KV SS . 
Erection of 110 KV SC line on SC BP . (FB ) 368 . 160 

Erection of 110 KV SC 

-do 
towers with Panther conductor from No . 145 

line on DC towers for 
Thumbal 110 KV SS to proposed Dt. 29 - 10 - 10 

a route length of 
Singapuram 230 / 110 KV SS . 

13 KMs. 


6 . 


Aug . 24 , 2011] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


59 


Details of EHT 

lines 


Authority 


Benefits 


Salient 
features 


No . 


Estimate 
Cost in 
Lakhs 
( 4 ) 


( 1 ) 


( 2 ) 


( 3 ) 


( 5 ) 


( 6 ) 


991 . 200 


Erection of 110 KV SC 

line on DC towers for 
a route length of 
35 KMs . 


To improve the 

transmission network 
and enhance the 
system stability . 


172.313 ) 


- do 


Erection of 110 KV DC 

line on DC towers for 
a route length of 
4 .671 KMs. 


9 . Erection of 110 KV SC line on DC ( Per ) CH . 

towers with Panther conductor from TANTRANSCO 
Karimangalam 230 KV SS to the Proceeding 
proposed Bargur SS . 

No . 6 

Dt.24 - 01 -11 
10 . Conversion of existing 110 KV SC (Per ) CH . 

line on SC tower with Dog TANTRANSCO 
conductor into 110 KV DC line on Proceeding 
DC tower with panther conductor No. 28 
between Salem 230 KV SS and Dt.18 -04 -11 
tapping location of Mallasamudram 
110 KV SS in 110 KV Salem 

Sankari feeder. 
11. Conversion of existing 110 KV SC 

line on DC tower with Dog (Per) CH . 
Conductor into 110 KV SC line on TANTRANSCO 
DC tower with panther Conductor Proceeding 
between tapping location of No . 28 
Mallasamudram 110 KV SS and Dt. 18 -04 -11 
Sankari 110 KV SS in 110 KV 
Salem - Sankari feeder. 


1001 . 48 


- do 


Erection of 110 KV SC 

line on DC towers for 
a route length of 
35 . 363 KMS. 


The notification is published for General Information of the Public . If any objection regarding the above schemes 
this may be appealed to the undersigned within two months from the date of issue of this publication as per section 
164 and 68 of the Electricity Act, 2003. 


Salem - 636 014 , 
16th August 2011 . 


ER . M . PALANIYANDI , 
Superintending Engineer, 
General Construction Circle . 


வ . 


( 6 ) 


தமிழ்நாடு மின்தொடரமைப்புக் கழகம் 

பொது கட்டுமான வட்டம் சேலம் 
2011 - 2012 மற்றும் அடுத்த ஆண்டுகளில் நிறுவ இருக்கும் மின்பாதைகள் பற்றிய இவ்வறிக்கை 2003 ஆம் ஆண்டு 
மின்சார சட்டப் பிரிவு 164 மற்றும் 68 - ன் கீழ் பொதுமக்களின் பார்வைக்காக வெளியிடப்படுகிறது . 

(Lr .No. SE/ GCC/ SIMIAECIF . Press /D . 366 / 2011 ) 
கூடுதல் மின் அமைப்பை நிறைவு செய்வதற்காகவும் மின் அழுத்தத்தை சீராக்கவும் மின் இழப்பை குறைப்பதற்காகவும் 
கீழ்க்கண்ட இடங்களில் மின்பாதைகளை 2011 - 2012 ஆம் ஆண்டு மற்றும் அடுத்த ஆண்டுகளில் நிறுவுவதற்காக தமிழ்நாடு மின் 
தொடரமைப்புக் கழகம் , மின்பகிர்மான மற்றும் விநியோக கழகம் ஒப்புதல் வழங்கியுள்ளது . 
உயரழுத்த மின்பாதை மின்வாரிய மொத்த முக்கிய அம்சங்கள் 

பயன்கள் 
எண் . விவரம் . 

ஆணை மதிப்பீடு 
( 1) ( 2 ) 

இலட்சம் 

( 4 ) 
வெள்ளிச்சந்தை 110/ 33 - 11 கி . வோ . 

197 .618 5 கி . மீ . தூரம் வரை 
துணைமின் நிலையத்திலிருந்து தர்மபுரி ஆ 

மின்தொடர் அமைப்பை 
நாள் : 31 - 08 - 10 

இரட்டைச் சுற்று மின் 
12 மெகாவாட் கூட்டுறவு சர்க்கரை 

மேம்படுத்தவும் 

கம்பங்களில் ஒற்றைச் 
ஆலைக்கு 110 கி . வோ . ஒற்றைச் சுற்று 

மின்சார கட்டமைப்பை 

சுற்று மின்பாதை 
மின்பாதையை இரட்டைச் சுற்று 

உறுதி செய்யவும் 
அமைத்தல் . 

பயன்படும் . 
மின்கம்பங்களில் அமைத்தல் . 
இராமயணஹள்ளி 110 கி . வோ . தமிழ்நாடு 

276 .668 7 கி . மீ . தூரம் வரை 
துணைமின் நிலையத்திலிருந்து மின்உற்பத்தி 

- அதே - 

ஒற்றை சுற்று 
சுப்ரமணிய சிவா கூட்டுறவு சர்க்கரை மற்றும் பகிர்மான 

மின்பாதையை 
ஆலை உற்பத்தி நிலையத்திற்கு 110 

கழகம் ஆணை 
கி . வோ . ஒற்றைச் சுற்று மின்பாதையை 

எண் 43 ) 

இரட்டைச் சுற்று 
நாள் : 02 - 12 - 10 

மின்கம்பங்களில் 
இரட்டைச் சுற்று மின்கம்பங்களில் 

அமைத்தல் . 
அமைத்தல் . 


1 . | 


386 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI - Sec . 3 (b ) 


= 


வ . 


உயரழுத்த மின்பாதை 

விவரம் . 


முக்கிய அம்சங்கள் 


பயன்கள் 


எண் . 


மின்வாரிய 
ஆணை 


மொத்த 
மதிப்பீடு 
இலட்சம் 


375 .478 ) 


( 3 ) 
3 . வாழவந்தி 110 கி . வோ . துணைமின் ஆ . எண் 394 

நிலையத்திலிருந்து மோகனூர் சேலம் நாள் : 03 - 09 - 10 
கூட்டுறவு சர்க்கரை ஆலை உற்பத்தி 
நிலையத்திற்கு 110 கி . வோ . ஒற்றைச் 
சுற்று மின்பாதையை இரட்டைச் சுற்று 
மின்கம்பங்களில் நிறுவுதல் . 


9.50 கி . மீ . தூரம் வரை மின்தொடர் அமைப்பை 
ஒற்றை சுற்று மேம்படுத்தவும் 
மின் பாதையை மின்சார கட்டமைப்பை 
இரட்டைச் சுற்று உறுதி செய்யவும் 
மின்கம்பங்களில் 

பயன்படும் . 
அமைத்தல் . 


197 .618 


திருவளம் 230/110 கி . வோ . துணைமின் தமிழ்நாடு 
நிலையத்திலிருந்து / வேலூர் மின்உற்பத்தி 
15 மெகாவாட் கூட்டுறவு சர்க்கரை மற்றும் பகிர்மான 
ஆலைக்கு 110 கி . வோ . ஒற்றைச் 

கழகம் ஆணை 

எண் 56 
சுற்று மின்பாதையை இரட்டைச் சுற்று 

நாள் : 14 - 12 - 10 
மின்கம்பங்களில் அமைத்தல் . 


5 கி .மீ . தூரம் வரை 

ஒற்றை சுற்று 
மின்பாதையை 
இரட்டைச் சுற்று 
மின்கம்பங்களில் 
அமைத்தல் . 


- அதே 


433 . 12 


5 . கே . ஆர் . தோப்பூர் - தேவியாக்குறிச்சி ஆ . எண் 145 

230 கி . வோ . மின்பாதையிலிருந்து நாள் : 29 - 10 - 10 
சிங்கபுரம் 230/ 110 கி . வோ . துணைமின் 
நிலையத்திற்கு 230 கி . வோ . இரட்டைச் 
சுற்று உள்வெளி மின்பாதை 
அமைத்தல் . 


8 கி . மீ . தூரம் வரை 
இரட்டைச் சுற்று 
உள்வெளி மின்பாதை 
அமைத்தல் . 


- அதே - 


14 . 756 


சேலம் - தேவியாக்குறிச்சி - I - 110 கி . வோ . 
மின்பாதையிலிருந்து சிங்கபுரம் 
230 / 110 கி . வோ . துணை மின் - அதே 
நிலையத்திற்கு 110 கி . வோ . இரட்டைச் 
சுற்று உள்வெளி மின்பாதை 
அமைத்தல் . 


0. 4 கி .மீ . தூரம் வரை 
இரட்டைச் சுற்று 
உள்வெளி மின்பாதை 
அமைத்தல் . 


- அதே - 


14 . 756 


7 . சேலம் - தேவியாக்குறிச்சி - || - 

110 கி . வோ . மின்பாதையிலிருந்து 
சிங்கபுரம் மின் நிலையத்திற்கு 110 - அதே 
கி . வோ . இரட்டைச் சுற்று உள்வெளி 
மின்பாதை அமைத்தல் . 


0 . 40 கி . மீ . தூரம் வரை 
இரட்டைச் சுற்று 
உள்வெளி மின்பாதை 
அமைத்தல் . 


- அதே 


368 .160 


8 . தும்பல் 110 கி . வோ . துணைமின் 
நிலையத்திலிருந்து சிங்கபுரம் 230 
கி . வோ . துணைமின் நிலையத்திற்கு 110 - அதே 
கி . வோ . ஒற்றைச் சுற்று மின்பாதையை 
இரட்டைச் சுற்று மின்கம்பங்களில் 
அமைத்தல் . 


13 கி . மீ . தூரம் வரை 
ஒற்றைச் சுற்று 
மின்பாதை இரட்டைச் 
சுற்று மின்கம்பங்களில் 
அமைத்தல் . 


- அதே - 


9 . 


991 . 200 


| 


காரிமங்கலம் 230 கி . வோ . துணைமின் தமிழ்நாடு மின் 
நிலையத்திலிருந்து பர்கூர் துணைமின் 

தொடரமைப்பு 
நிலையத்திற்கு 110 கி . வோ . ஒற்றைச் 

கழகம் ஆணை 

எண் 6 ) 
சுற்று மின்பாதையை இரட்டைச் சுற்று 

நாள் : 24 - 01 - 10 
மின்கம்பங்களில் அமைத்தல் . 


35 கி .மீ . தூரம் வரை 
ஒற்றைச் சுற்று 
மின்பாதையை 
இரட்டைச் சுற்று 
மின்கம்பங்களில் 
அமைத்தல் . 


- அதே - 


172 . 313 


4 . 671 கி . மீ . தூரம் வரை 
உள்ள மின்பாதையை 
மாற்றி அமைத்தல் . 


- அதே - 


10 . சேலம் 230 கி . வோ . துணைமின் தமிழ்நாடு மின் 

நிலையத்திலிருந்து மல்லசமுத்திரம் தொடரமைப்பு 
110 கி . வோ . துணை மின் நிலையம் கழகம் ஆணை 
வரை உள்ள சேலம் - சங்ககிரி எண் 28 
110 கி . வோ . மின்பாதையில் உள்ள நாள்:18 - 04 - 2011 
டாக் மின்கம்பிகளை பாந்தர் 
மின்கம்பிகளாக மாற்றி அமைத்தல் . 


DTP - VI- 3( b ) ( 32 ) - 2 


DTP - VI- 3( b ) ( 32 ) - 2 


Aug. 24, 2011] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


61 


முக்கிய அம்சங்கள் 


பயன்கள் 


ஆணை 


( 3) 


வ . உயரழுத்த மின்பாதை 

மின்வாரிய மொத்த 
எண் . விவரம் . 

மதிப்பீடு 

இலட்சம் 
( 2 ) 
11 . மல்லாசமுத்திரம் 110 கி . வோ . துணை தமிழ்நாடு மின் 1001 . 48 

மின் நிலையம் முதல் சங்ககிரி தொடரமைப்பு 
110 கி . வோ . துணைமின் நிலையம் 

கழகம் ஆணை 
வரை உள்ள சேலம் - சங்ககிரி 

எண் 

28 

நாள் : 18 - 04 - 2011 
மின்பாதையில் உள்ள பழைய டாக் 
மின்கம்பிகளை மாற்றி புதிய பாந்தர் 
மின்கம்பிகளாக மாற்றி அமைத்தல் . 


35 . 363 கி . மீ . தூரம் 
உள்ள மின் 
பாதையை மாற்றி 
அமைத்தல் . 


மின்தொடர் அமைப்பை 
மேம்படுத்தவும் மின்சார 
கட்டமைப்பை உறுதி 
செய்யவும் பயன்படும் . 


மேற்காணப்பட்ட திட்டங்கள் பற்றி ஏதேனும் முறையீடுகள் இருந்தால் விருப்பம் உள்ளவர்கள் இவ்வறிக்கை வெளியிட்ட 
நாளிலிருந்து இரண்டு மாதத்திற்குள் கீழே கையொப்பமிட்ட அதிகாரியிடம் 2003 - ஆம் ஆண்டு மின்சார சட்டப்பிரிவு 
164 மற்றும் 68 - ன்படி முறையிட வேண்டப்படுகிறது . 


சேலம் - 636 014 , 
2011 ஆகஸ்டு 16 . 


ER . M . PALANIYANDI, 
மேற்பார்வை பொறியாளர் , 
பொது கட்டுமான வட்டம் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAL 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


